அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கீத்துவுக்கு 
எழுதின நிருபம்‌ 
இளம்‌ ஊழியனுக்கு... 


... தீத்துவுக்கு எழுதின நிருபத்தின பின்னண 
்‌ தீத்து, பவுலின்‌ ““விசுவாசத்தின்படி உத்தம குமாரன்‌” 1:4 

* தீத்துவின்‌ பெயர்‌ அப்போஸ்தல நடபடிகளில்‌ இடம்பெறவில்லை. ஆனாலும்‌ பவுலின்‌ 
நிருபங்களிலிருந்து அவரைக்‌ குறித்து அறிந்துகொள்ள முடிகிறது. 

அவர்‌ பிறப்பால்‌ புறஜாதியான(கலா 2:3), விருத்தசேதனம்‌ குறித்த சர்ச்சை எழுந்த நேரத்தில்‌ 
பவுலோடு எருசலேமுக்கு பயணம்‌ செய்தவர்‌ (அப்‌ 15:1-2, கலா 2:1-5) 

ஈ பவுலின்‌ மூன்றாவது மிஷனரிப்பபணத்தின்போது பவுலின்‌ முதலாவது கொரிந்திய நிருபம்‌ என்ன 
தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அறிய பவுலின்‌ தூதனாக கொரிந்து பட்டணத்திற்கு 
சென்றவர்‌. 

௩ தீத்து, துரோவாவிற்கு எதிர்பார்த்தபடி வந்துசேராதால்‌ பவுல்‌ கவலையோடு மக்கேதோனியாவிற்கு 
கிளம்பிச்‌ சென்றார்‌ (2கொரி 2:12-13) 

* இறுதியாக அங்கே பவுலும்‌, தீத்துவும்‌ சந்தித்துக்கொண்டார்கள்‌. தீத்து நல்ல முறையில்‌ 
கொரிந்துவில்‌ வரவேற்கப்பட்டதை பவுல்‌ அறிந்து மகிழ்வுற்றார்‌ (2கொரி 7:5-7,13-15) 

௩ பின்பு பவுல்‌ தீத்துவையும்‌ வேறிருவரையும்‌ திரும்பவும்‌ கொரிந்துவிற்கு தமது இரண்டாவது 
நிருபத்தை கொடுத்தனுப்பி, அதில்‌ எருசலேமில்‌ உள்ள பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும்‌ 
பணத்தை சேர்த்துமுடிக்க கேட்டுக்கொண்டார்‌ (2கொரி 8:16-9:5) 


oO eee ச) OC கம்‌. 


தத்துவுக்கு எழுதின நிருபத்தின பின்னணி 


* தீத்துக்கான நிருபம்‌ எழுதப்பட்டபோது அவர்‌ பவுலினால்‌ கிரேத்தா தீவில்‌ 
“குறைவாயிருக்கிறவைகளை ஓஒழுங்குபடூத்தும்படிக்குமபட்டணங்கள் தோறும்‌ மூப்பரை 
ஏற்படுத்தும்படிக்கும்‌” விடப்பட்டிருந்தார்‌ (1:5) 

* பவுலின்‌ இறுதி நாட்களில்‌ தீத்து தல்மாத்தியா (தற்போதைய யூகோசிலாவியா) நாடடிற்கு 
சென்றிருந்ததுதான்‌ தீத்துவைக்‌ குறித்து நாம்‌ இறுதியாக வாசிப்பது. 

அதிகாரங்கள்‌ 3 
* வசனங்கள்‌ 46 


Pastor. Gabriel Thomasraj Oo I A 5 ட்‌ A ACA Church அபய்‌ 


_தீத்துவுக்கு எழுதின ம்‌ 


௨ தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்தை போலவே இந்த நிருபமும்‌ ஒரு இனம்‌ 
பிரசங்கியாருக்கு கடினமான பணிகளை செய்ய கட்டளையிட்டு எழுதப்பட்டது. 

* கிரேத்தா தீவில்‌ இருந்த சபைகளுக்கு நிச்சயமாகவே ஒரு முதிர்ச்சி தேவையாயிருந்தது. இந்த நிருபம்‌ 
அதை செய்வதற்கு தீத்துவுக்கு உதவும்‌ ஆலோசனைகளை கொண்டிருந்தது. 

* இது கடினமான பணியாக இருந்ததற்கு காரணம்‌ கிரேத்தாதீவாரின்‌ இதிகாச காவியங்களில்‌ அவாக்ளை 
குறித்து “ஓயாப்பொய்யர்‌, துஷ்டமிருகங்கள்‌, பெருவயிற்றுச்‌ சோம்பேறிகள்‌” என்று எழுதப்பட்டிருக்கிறது. 
பவுல்‌ இதை வழிமொழிந்து “இந்தச்‌ சாட்சி உண்மையாயிருக்கிறது”” என்று எழுதுகிறார்‌ (1:12-13) 

* ஆகவே பவுல்‌ தீத்துவை உற்சாகப்படுத்தும்படி எழுதினபோது: 

- தகுதிவாய்ந்த மூப்பர்கள்‌ பட்டணங்கள்‌ தோறும்‌ நியமிக்கப்படும்படி பார்த்துக்கொள்ளவும்‌ 1:5-9 
- ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளைப்‌ பேசவும்‌ 2:1 

- சபையார்‌ நற்கிரியைகளைச்செய்யப்‌ பக்திவைராக்கியமுள்ளவர்களாக இருக்க அவர்களுக்குப்‌ 
போதிக்கவும்‌ 2:14, 3:1,8,14 கட்டளையிட்டார்‌. 

* நிருபத்தின்‌ கருத்துரு: இந்த நிருபத்தின்‌ முக்கிய சொற்தொடர்‌ “நற்கிரியைகள்‌” (1:16,2:7,2:14,3:1,3:8,3:14) 

* திறவுகோல்‌ வசனம்‌: 3:8 

இந்த வார்த்தை உண்மையுள்ளது; தேவனிடத்தில்‌ விசுவாசமானவர்கள்‌ நற்கிரியைகளைச்‌ 

செய்யஜாக்கிரதையாயிருக்கும்படி ந இவைகளைக்குறித்துத்‌ திட்டமாய்ப்‌ போதிக்கவேண்டு மென்று 

சூ இவைகளே ட மனுஷருக்குப்‌ ர ர 00 


eo 
து 
ம) 


றித்த அறிவுரைகள்‌ (1 
(1 
௦1] சப! வங்கஎ 


ன்‌ அமைப்பை கு 


சபையி 


3-9) 


திகள்‌ 


உமூப்பரகளுக்கான தகு 


(1:10-16) 


ளி 


போதகராக 


உ கள்ளப்‌ 


11) 


1-3 


(2: 


ள்‌ 


றிவுரைக 


றித்த அ 


ஸதவ நடக்கை கு 


கிறி 


(2:1-3) 
(2 


0, பெணகளுக்கும்‌ 


ர்வயது ஆணகளுக்கும்‌ 


* முதி 


4-8) 


ண்களுக்கும்‌ 


, பெ 
9-14) 


ண்களுக்கும்‌ 


உ இளவயது ஆ 


கு 


க்காரர்களுக்கு 
உ பொதுவாக சகோதர சகோதரிகளுக்கு (3 


* வேலை 


1-11) 


12-15) 


முடிவுரை (3 


